தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை: ரூ . 0. 80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 17 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 11 , 2011 
சித்திரை 28 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


அறிவிக்கையான 
136 அதை 


சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 167 , சுற்றுச்சூழல் மற்றும் வன (FR 13) த் துறை , நாள் 4 நவம்பர் 2010 ) 
தமிழ்நாடு 1882 ஆம் ஆண்டு வனச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 5/ 1882 ) 35 மற்றும் 36 ஆம் பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்ட 
அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1968 ஆம் ஆண்டு வெட்டுமரங்களை எடுத்துச் செல்லும் 
விதிகளுக்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளின் , 3ஆம் விதியில்: 


(1) துணை விதி (i ) இல் கட்டணங்கள் என்ற தலைப்பின் கீழ் வரும் “ தலா ரூ . 100/- " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " தலா ரூ . 50 / - என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


(2 ) துணை விதி (ii ) இல் கட்டணங்கள் என்ற தலைப்பின் கீழ் வரும் " தலா ரூ . 100/ - " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " தலா ரூ . 50/- " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


வி . இறையன்பு , 
அரசு செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


முனைவர் ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - |||- 1(a )( T - Sup ) ( 17 ) 


